அரசு விரைவு போக்குவரத்துக்‌ கழகம்‌ தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது, சென்னை-2 
ஒப்பந்தப்புள்ளி நிபந்தனைகள்‌ 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகங்கள்‌ மற்றும்‌ அரசு விரைவுப்‌ 
போக்குவரத்துக்‌ கழகத்தின்‌ மூலம்‌ இயக்கப்படும்‌ பேருந்துகள்‌ தங்களது உணவகத்தில்‌ 
நிறுத்தம்‌ செய்ய ஒரு வருடத்திற்கு உரிமம்‌ வழங்க ஒப்பந்தப்புள்ளிகள்‌ (இரண்டு உறை 
முறையில்‌) அதற்க்கான படிவத்தில்‌ கோரப்படுகின்றன, ஒப்பந்தப்படிவம்‌ 19/03/2022 
முதல்‌ 27/04/2022 வரை பெற்றுக்கொள்ளலாம்‌. பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்தப்புள்ளி 
படிவம்‌ 28/04/2022 அன்று மாலை 3.00 மணி வரை பெறப்பட்டு பின்னர்‌ ஒப்பந்ததாரர்‌ 
முன்னிலையில்‌ 3.30 மணியளவில்‌ திறக்கப்படும்‌. இணையதளத்தில்‌ பதிவிறக்கம்‌ 
செய்யும்‌ ஒப்பந்தப்புள்ளி படிவத்திற்க்கு ரூ.1000/-த்திற்கான தொகையை கேட்பு 
வரைவோலையாக M.D, 5.8.1.) என்ற பெயரில்‌ எடுத்து ஒப்பந்தப்புள்ளி 
படிவத்துடன்‌ இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும்‌. கேட்பு வரைவோலை 
இணைக்கப்படாத ஒப்பந்தப்புள்ளி படிவம்‌ நிராகரிக்கப்படும்‌. 
ப்பந்தப்புள்ளி நிபந்தனைகள்‌ 
1. உணவகத்தில்‌ பரிமாறப்படும்‌ உணவு வகைகள்‌ தரம்‌ மற்றும்‌ சுவை உள்ளதாக 
இருக்க வேண்டும்‌, உணவகம்‌ மற்றும்‌ அதன்‌ சுற்றுப்புறம்‌ சுத்தமாக இருக்கும்படி 


பராமரிக்க வேண்டும்‌. 
2. பயணிகள்‌ அருந்துவதற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிதண்ணீர்‌ வழங்கப்பட வேண்டும்‌. 
3. கழிப்பிட வசதி இலவசமாக ஒருக்க வேண்டும்‌. 


4. உணவகத்தில்‌ உள்ள கழிவறை சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும்‌. மேலும்‌ 
பயணிகளுக்கு கழிவறையில்‌ தண்ணீர்‌ வசதி எப்போழுதும்‌ இருக்கவேண்டும்‌. 
கழிவறையை கம்பரஷர்‌ மூலம்‌ தான்‌ தண்ணீர்‌ கொண்டு சுத்தம்‌ செய்யப்பட 


வேண்டும்‌ மேலும்‌ பயோ-கழிவறை ஒருக்க வேண்டும்‌. 


5. உணவகத்தின்‌ அமைப்பு போக்குவரத்துக்‌ கழகத்தின்‌ பேருந்துகள்‌ நின்று 
செல்வதற்க்கு போதுமான இடவசதியுடன்‌ இருக்க வேண்டும்‌. மேலும்‌ பேருந்து 
நிறுத்தம்‌ செய்யும்‌ இடம்‌ கான்கிரீட்‌ (மோ) தளமாக அல்லது Pavar Block 


போட்டிருக்க வேண்டும்‌. 


ஒப்பந்ததாரர்‌ கையெப்பம்‌ 
உணவக முத்திரையுடன்‌ 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


. உணவகம்‌ கட்டாயம்‌ சாலையின்‌ இடது புறமாக மட்டுமே அமைந்திருக்க 


வேண்டும்‌. 


பேருந்துகள்‌ உணவகத்தில்‌ உள்ளே சென்று வெளியே வருவதற்கு எவ்வித 
இடையூறும்‌ இருக்கக்கூடாது. 


பேருந்துகள்‌ உணவகத்திலிருந்து வெளியே வரும்போது ஓட்டுனருக்கு 
நெடுஞ்சாலையிலிருந்து வரும்‌ பேருந்துகள்‌ தெளிவாக தெரியும்படி 
உணவகத்தின்‌ இட அமைப்பு இருக்க வேண்டும்‌. 


உணவகத்திற்கு மின்‌ இணைப்பு மற்றும்‌ ஜெனரேட்டர்‌ வசதி இருக்க வேண்டும்‌. 


உணவக வளாகத்தில்‌ பயணிகளின்‌ பாதுகாப்பு கருதி அனைத்து 
பகுதிகளிலும்‌ CCTV பொருத்தியிருக்க வேண்டும்‌. 


பேருந்தில்‌ பயணம்‌ செய்யும்‌ பயணிகள்‌ மற்றும்‌ அவர்தம்‌ உடமைகளுக்கு 
பாதுகாப்பு இருக்க வேண்டும்‌. 


உணவகத்தில்‌ விற்கப்படும்‌ உணவு பொருட்களின்‌ விலைபட்டியல்‌ 
பலகை பயணிகளுக்கு தெரியும்படி வைக்கப்பட வேண்டும்‌. மேலும்‌ 
உணவகத்தில்‌ விற்கப்படும்‌ அனைத்து பொருட்களும்‌ நியாயமான 
விலையில்‌ MN.R.௪., விலையை விட அதிகமில்லாமல்‌ இருக்க வேண்டும்‌/ 
M.R.P., விலையை விட அதிகமாக உணவு பொருட்கள்‌ விற்க்கப்பட்டால்‌ 
உரிமம்‌ இரத்து செய்யப்படும்‌. 


உணவகத்தில்‌ நிறுத்தப்பட்ட பேருந்துகளில்‌ உள்ள பயணிகளுக்கு 
எந்தவொரு இடையூறு தரும்‌ செயல்‌ (அ) புண்படும்‌ வகையிலான 
செயல்கள்‌ ஏற்படா வண்ணம்‌ ஒருக்க வேண்டும்‌. 


பயணிகளுக்கு வழங்கப்படும்‌ உணவுகளுக்கும்‌ மற்றும்‌ உணவகத்தில்‌ 
வாங்கும்‌ பொருட்களுக்கும்‌ கணணி மூலம்‌ இரசீது (Computerised Bill / Cash 
Bil) கொடுக்கப்பட வேண்டும்‌. 


உணவக முன்புற வாயிலில்‌ பூட்டப்பட்டுள்ள புகார்‌ பெட்டி வைத்திருக்க 
வேண்டும்‌. 


ஒப்பந்ததாரர்‌ கையெப்பம்‌ 
உணவக முத்திரையுடன்‌ 


16. 


உணவகத்தின்‌ முன்புறத்தில்‌ கீழ்‌ கண்டவாறு பலகை வைக்கப்பட 


வேண்டும்‌. 








அரசு போக்குவரத்துக்‌ கழகத்தால்‌ இந்த உணவகம்‌ அங்கிகரிக்கப்பட்டது, 








17. 


18. 


19. 


உணவகம்‌ குறித்து பெறப்படும்‌ அனைத்து புகார்களுக்கும்‌ (நீதிமன்றம்‌, 
முதலமைச்சரின்‌ தனிப்பிரிவு மற்றும்‌ நுகர்வோர்‌ மன்றம்‌ உட்பட) உணவக 
உரிமதாரே முழு பொறுப்பாவார்‌. 


ஒப்பந்த புள்ளியுடன்‌ உணவகம்‌ நடத்துவதற்கான சுகாதார துறையின்‌ 
மூலம்‌ பெற்ற சான்றிதழ்‌ மற்றும்‌ வருமான வரி செலுத்தும்‌ சான்றிதழ்‌ 
சேர்த்து இணைக்கப்பட வேண்டும்‌, மேலும்‌ இத்துடன்‌ தொழில்‌ வரி 
செலுத்திய இரசிதும்‌ இணைக்கப்பட வேண்டும்‌. 


உரிமக்காலம்‌ ஒரு வருட மட்டுமே. மேலும்‌ முன்வைப்புத்தொகை 
ரூ,25000/- ஏதேனும்‌ ஒரு தேசீயமயமாக்கப்பட்ட (Nationalized Bank) 
வங்கியில்‌ நிர்வாக இயக்குனர்‌ அ.வி.போ.கழகம்‌, சென்னை-2 என்ற 
பெயரில்‌ பெறப்பட்ட கேட்பு வரைவோலை ஒப்பந்தபுள்ளி உறை-1ல்‌ 
(Technical Bid) இணைக்கப்பட வேண்டும்‌. அவ்வாறு கேட்புவரைவோலை 
இணைக்கப்படாத ஒப்பந்தப்புள்ளி நிராகரிக்கப்படும்‌. மேலும்‌ நமூனாவை 
தனியாக உறை- 2ல்‌ (Commercial Bid) இணைக்கப்பட வேண்டும்‌. 


20.ஏற்றுக்‌ கொள்ளப்படாத ஒப்பந்த புள்ளியின்‌ முன்வைப்புத்‌ தொகை மூன்று 


21. 


மாதத்திற்கு பின்‌ தங்கள்‌ விண்ணப்பத்தின்‌ பெயரில்‌ உரியவருக்கு எவ்வித 
வட்டியும்‌ இல்லாமல்‌ திருப்பி தரப்படும்‌. 


தேர்வு செய்யப்பட்ட உரிமதாரர்‌ மூன்று மாத பேருந்து நிறுத்த தொகையை 
காப்புறுதி தொகையாக உரிமம்‌ உறுதி செய்யப்பட்ட 15 தினங்களுக்குள்‌ 
செலுத்த வேண்டும்‌ (முன்வைப்பு மற்றும்‌ காப்புறுதித்தொகைகளுக்கு 
வட்டி ஏதும்‌ வழங்கப்பட மாட்டாது). மேலும்‌ பேருந்து நிறுத்த கட்டணம்‌ 
ஒவ்வொரு பிரதி மாதம்‌ 10-ஆம்‌ தேதிக்குள்‌ முன்பணமாக செலுத்த 
வேண்டும்‌. மாத பேருந்து நிறுத்தத்தொகையுடன்‌ சரக்கு மற்றும்‌ சேவை 
வரி 18% (மாறுதலுக்குட்பட்டது) சேர்த்து செலுத்த வேண்டும்‌. பேருந்த 
நிறுத்தத்தொகையை 10-ஆம்‌ தேதிக்குள்‌ செலுத்தாவிடில்‌ 10% அபராத 
வட்டியுடன்‌ வசூலிக்கப்படும்‌. 


ஒப்பந்ததாரர்‌ கையெப்பம்‌ 
உணவக முத்திரையுடன்‌ 


22, கூடுதலாக நிறுத்தம்‌ செய்யும்‌ பேருந்துகளுக்கு நிறுத்தக்‌ கட்டணத்தையும்‌ 
சேர்த்து செலுத்த வேண்டும்‌. 


23, உணவக உரிமதாரார்கள்‌ திறந்தவெளி ஒப்பந்தம்‌ முடிந்து ஆணை பெற்ற 
பின்‌ உடனடியாக உரிம ஒப்பந்தம்‌ (ரானா!) செய்து கொள்ள வேண்டும்‌. 
தேவையற்ற காரணங்களை காட்டி காலதாமதம்‌ செய்தால்‌ உறுதி 
செய்யப்பட்ட உரிமம்‌ ரத்து செய்யப்டுவதுடன்‌ முன்வைப்புத்‌ தொகையும்‌ 
பறிமுதல்‌ செய்யப்படும்‌. உரிமம்‌ பெற்ற பிறகு பேருந்து எண்ணிக்கையை 
குறைக்க கூடாது. 


24. உணவக உரிமைதாரர்‌ மாத பேருந்து நிறுத்தத்‌ தொகையை தொடர்ந்து 
இரண்டு மாதம்‌ செலுத்தத்‌ தவறும்‌ பட்‌ சத்தில்‌ உணவகத்தில்‌ பேருந்துகள்‌ 
நிறுத்துவது உடனடியாக இரத்து செய்யப்படும்‌. 


25. இரண்டு மாதத்திற்கு மேல்‌ பேருந்து நிறுத்தத்‌ தொகையை செலுத்த தவறும்‌ 
பட்சத்தில்‌ முன்வைப்புத்தொகை மற்றும்‌ காப்புறுதித்தொகை பறிமுதல்‌ 
செய்யப்பட்டு உணவகத்தினுடனான ஒப்பந்தம்‌ உடனடியாக இரத்து செய்யப்படும்‌. 


26. உரிமம்‌ அளித்தபிறகு உரிமதாரர்‌ ஒரு கிரிமினல்‌ குற்றவாளி என்றொ அல்லது 
கிரிமினல்‌ குற்றங்களின்‌ சார்பாக உரிமதாரர்‌ மீது ஏதேனும்‌ விசாரணை இருப்பதாக 
தெரிய வந்தாலோ எவ்வித முன்‌ அறிவிப்புமின்றி பேருந்து நிறுத்த ஆணை ஆத்து 
செய்ய இக்கழகத்திற்கு முழு உரிமை உண்டு. 


27.உரிமம்‌ வழங்கப்பட்ட பின்னர்‌ உணவக உரிமதார்‌ எவ்வித காரணத்தையும்‌ 
முன்னிட்டும்‌ வேறு ஒருவருக்கு உரிமத்தை பெயர்‌ மாற்றம்‌ செய்து கொடுக்கப்பட 
மாட்டாது. 


28 உரிம காலத்தில்‌ பேருந்து நிறுத்தத்‌ தொகையை மாற்றி நிர்ணயம்‌ செய்யவோ. 
வழங்கப்பட்ட உரிமம்‌ மற்றும்‌ ஒப்பந்தத்தை காரணம்‌ கூறாமல்‌ இரத்து செய்யவோ 
அ.வி.போ.கழகம்‌ தமிழ்நாடு லிமிடெட்‌, நிர்வாக இயக்குநருக்கு முழு அதிகாரம்‌ 
உண்டு. 


29.எதிர்பாராத வகையில்‌ பொது நலன்‌ கருதி எடுக்கப்படும்‌ முடிவுகளாலும்‌, இயற்கை 
பேரிடர்‌, பந்த்‌ / ஸ்டிரைக்‌ போன்ற காரணங்களால்‌ பேருந்து நிறுத்தம்‌ 
எண்ணிக்கையில்‌ குறைவு ஏற்பட்டால்‌ நிர்வாகம்‌ எந்த வகையிலும்‌ பொறுப்பேற்காது. 
மேலும்‌ நிர்வாகத்திற்கு மாதாமாதம்‌ செலுத்திவரும்‌ முழு தொகையும்‌ செலுத்த 
வேண்டும்‌. 


ஒப்பந்ததாரர்‌ கையெப்பம்‌ 
உணவக முத்திரையுடன்‌ 


30. எவ்வித காரணமின்றி எந்த ஒரு அல்லது அனைத்து ஒப்பந்தப்புள்ளிகளையும்‌ 
நிராகரிக்க நிர்வாக இயக்குநர்‌, அரசு விரைவுப்‌ போக்குவரத்துக்‌ கழகம்‌ தமிழ்நாடு 
லிமிடெட்க்கு முழு அதிகாரம்‌ உண்டு. 





குறிப்பு (1) உறை-1ல்‌- Technical Bid- பக்க எண்‌ 1 முதல்‌ 7 வரை 
இணைக்கப்பட வேண்டும்‌. 
(2) உறை-2ல்‌- C௱௱ecial Bid- பக்க எண்‌ 8 மட்டும்‌ 
இணைக்கப்பட வேண்டும்‌. 
(3) முதல்‌ உறையில்‌ உரிமைதாரரால்‌ இணைக்கப்படும்‌ 
விவரங்களை பரிசீலித்து அதில்‌ தகுதி உடையவர்க்கே 





இரண்டாவது உறை திறக்கும்‌ நாள்‌ பின்னர்‌ அறிவிக்கப்படும்‌. 








ஒப்பந்ததாரர்‌ கையெப்பம்‌ 
உணவக முத்திரையுடன்‌ 


ஒப்பந்ததாரர்‌ இணைக்க வேண்டிய விவரங்கள்‌ 
Technical Bid 


(உறை "1ல்‌ பக்க எண்‌ 1 முதல்‌ 7 வரை இணைக்கப்படவேண்டும்‌) 


1.உணவக உரிமையாளர்‌ பெயர்‌, 
முகவரி மற்றும்‌ அலைபேசி எண்‌ 


2. உணவக பெயர்‌ மற்றும்‌ முகவரி 


3. உணவகம்‌ ஆரம்பிக்கப்பட்ட நாள்‌ : 


4. உணவக இருப்பிடம்‌ 
இடதுபுறம்‌, மார்க்கம்‌ மற்றும்‌ 
அருகாமையில்‌ உள்ள குறிப்பிடதக்க இடம்‌ 


5. உணவக புகைப்படங்கள்‌ 
சமையல்‌ அறை 
உணவு அருந்தும்‌ இடம்‌ 
வாகனம்‌ நிறுத்தும்‌ இடம்‌ 
உணமகத்தின்‌ முன்பகுதி 
ஆண்‌ /பெண்‌ கழிவறை தனித்தனியாக 
புகார்‌ பெட்டி 


6. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணிர்‌ வசதி 
உள்ளதா (Ro system) 


7. பேருந்து நிற்கும்‌ பொழுது பயணிகளுக்கும்‌ 
பயணிகள்‌ உடமைக்கும்‌ பாதுகாப்பு வசதி 
ஏற்படுத்தப்பட்டுள்ளதா (CCTV ) 


8. பேருந்து நின்று செல்ல போதுமான 
இடவசதி மற்றும்‌ தரையின்‌ தன்மை 


9. உணவகத்தில்‌ ஒரே நேரத்தில்‌ எத்தனை 
பேருந்துகள்‌ நிறுத்தம்‌ செய்ய இயலும்‌ ? 


10. உணவகத்தின்‌ உள்ளே ஒரே நேரத்தில்‌ 
எத்தனை பேர்‌ அமர்ந்து உணவு 
அருந்த இயலும்‌ ? 








புகைப்படம்‌ 





11. பேருந்து உணவகத்திற்கு சென்று 
வரும்‌ பொழுது ஒட்டுனருக்கு 
நெடுஞ்சாலையிலிருந்து வரும்‌ போருந்துகள்‌ 
தெளிவாக தெரியும்படி உணவகத்தின்‌ இட 
அமைப்பு இருக்க வேண்டும்‌ மேலும்‌ பேருந்து 
நிறுத்துமிடம்‌ போதிய மின்னொளி 
வசதி உள்ளதா ? 

12. ஜெனரேட்டர்‌ வசதி உள்ளதா ? 

13, உணவகத்தின்‌ உரிமை சான்றிதழ்‌ 

14. உணவக தர சான்றிதழ்‌ (FSSI) 

15. நில பத்திரம்‌ /ஒப்பந்த நகல்‌ 

16. தொழில்‌ வரி செலுத்திய இரசீது நகல்‌ 


17. உணவக விலை பட்டியல்‌ விவரம்‌ 


18. தனிநபர்‌ (அல்லது) நிறுவனம்‌ இறுதியாக 
செலுத்திய வருமான வரிக்கணக்கு விபரம்‌ 


19. ஆதார்‌ எண்‌ 
20. PAN No 


21. GST No 


22. தங்களை பற்றிய முழு விபரம்‌ அறிந்த 
நபர்களின்‌ பெயர்‌ முகவரி மற்றும்‌ 
அலைபேசி எண்‌ 


23. முன்வைப்புத்‌ தொகை:- 
கேட்புறுதிக்‌ காசோலை எண்‌ / வங்கி பெயர்‌ 


தேதி 


குறிப்பு:- 
மேற்குறிப்பிட்டவற்றிற்க்கான நகல்‌ இத்துடன்‌ கட்டாயம்‌ இணைக்கப்பட 
வேண்டும்‌. 


ஒப்பந்ததாரர்‌ கையெப்பம்‌ 
உணவக முத்திரையுடன்‌ 


அரசு விரைவு போக்குவரத்துக்‌ கழகம்‌ தமிழ்நாடு வறையறுக்கப்பட்‌் டது சென்னை-2 
Commercial Bid 
ஒப்பந்தப்புள்ளி படிவம்‌ 
(உறை -2ல்‌ பக்க எண்‌ 8 மட்டும்‌ இணைக்கப்படவேண்டும்‌) 


1) உணவக பெயர்‌ மற்றும்‌ முகவரி: 
(மார்கத்துடன்‌) 





Pin Code 

Correct location of the 

Hotel with landmark 

புகைப்படம்‌ 

2) உணவக இருப்பிடம்‌ 
இடதுபுறம்‌ மற்றும்‌ மார்க்கம்‌ 











3) உணவக உரிமைதாரர்‌ பெயர்‌ 


இரசீது எண்‌: 
மற்றும்‌ முகவரி நாள்‌. 


Pin Code No. 
Phone No. 


உணவகத்தில்‌ பேருந்துகள்‌ 
நிறுத்துவதற்காக ஒரு நடைக்கு (Per ரூபாய்‌. _______ + GST 

Single) ஒரு பேருந்துக்கு செலுத்தும்‌ 
தொகை 











ஒப்பந்தகாலம்‌ ஒராண்டு 








ஒப்பந்ததாரர்‌ கையெப்பம்‌ 
உணவக முத்திரையுடன்‌ 


